தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 0. 80 காசு . 


பால் 


தமிழ்நாடு அரசிதழ் 


கார் 


- - 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வரய்யை 


மைே 


வெல்லும் 


எண் 32 ] 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 18 , 2010 
ஆவணி 2 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2 ) மற்றும் 44(3)(பி )- ன்படி செயல்படாத சங்கங்களை 

சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( எண் 2771/ ஆ .2/2010.) 


பாளையங்கோட்டை பதிவு மாவட்டத்தில் , பதிவு செய்யப்பட்ட கீழ்க்குறிப்பிடப்பட்டுள்ள சங்கங்கள் சங்கப் பதிவு சட்டம் பிரிவு 
44(2 ) - ன்படி சங்கத்தின் செயல்பாடு குறித்து உறுதியான தகவல் ஏதும் பெறப்படாததாலும் சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 
44(3)(பி ) - ன்படி கடந்த மூன்று நிதியாண்டுகளில் சங்கப் பதிவு சட்டம் பிரிவு 16 (3)(பி )- ன்படி பதிவாளரிடம் , கோர்வை செய்ய 
வேண்டிய அறிக்கைகளை , கோர்வை செய்யாத காரணத்தாலும் கலைக்க உத்தேசிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிக்கை 
பிரசுரம் செய்யப்படுகின்றது . இவ்வறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாத காலங்களுக்குள் மேற்படி சங்கங்களின் 
செயல்பாடு குறித்து உரிய முகாந்திரம் தெரிவிக்கப்படவில்லையெனில் , இச்சங்கங்களின் பெயர்கள் சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் 
செய்யப்பட்டு கலைக்கப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது . 


வ . எண் . 


சங்கப் பதிவு 

எண் . 


சங்கப் பெயர் மற்றும் முகவரி 


(2 ) 


( 3) 


30/ 02 


10/ 06 


மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , 259 , திருச்செந்தூர் ரோடு , பாளையங்கோட்டை . 
நுகர்வோர் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு , 948 , A12 , 13- வது தெரு , 
ரஹ்மத் நகர் , பாளையங்கோட்டை , திருநெல்வேலி - 11 . 


6 / 08 


தென்னிந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு , 65 , எழில் நகர் ஸ்டேட் பாங்க் 
காலனி , N . G . O . " A " காலனி , திருநெல்வேலி - 7 . 


பாளையங்கோட்டை , 
2010 ஜூலை 10 . 


வீ . சுந்தரம் , 
மாவட்டப் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP _ VI - 1 Sup . ( 32 ) - 1 


